தமிழ்நாடு அரசு 

2016 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 3 .20 காசு . 


நாடு 


தமிழ்நாடு அரசிதழ் 


E 


கம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெல் 


வல்லும் 


எண் 30 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜூலை 27 , 2016 
ஆடி 12 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு - 2047 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் 1975 பிரிவு 44( 3)( ஆ ) ன் கீழ் செயல்படாத சங்கமாக 

கருதப்படுவது குறித்த அறிவிக்கை 


(ந . க . எண் 3413 / ஆ2/ 2016 ) 


தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் 1975 பிரிவு 16(3)( ஆ ) - ன் படி ஒவ்வொரு ஆண்டும் தாக்கல் செய்யவேண்டிய அறிக்கைகளை 
தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேலான ஆண்டுகளாக தாக்கல் செய்யாத சேலம் ( கிழக்கு ) பதிவு மாவட்ட 
வரம்பிற்குட்பட்ட பதிவு செய்யப்பட்ட கீழ்க்கண்ட சங்கங்கள் பிரிவு 44(3)( ஆ ) ன் கீழ் செயல்படாத சங்கங்களாக கருதப்படுவதால் 
இந்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரமாகும் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் உரிய பதிலை தாக்கல் செய்யாவிட்டால் 
சம்பந்தப்பட்ட சங்கத்தின் பெயர் இவ்வலுவலக சங்கப்பதிவேட்டிலிருந்து நீக்கப்படும் என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது . 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2) 
31/ 2004 


37 /2004 


43/ 2004 / 


காட்டுவளவு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நலச் சங்கம் , 7 /85 , 5 - வது வார்டு , காட்டுவளவு , 

கெஜ்ஜல்நாயக்கன்பட்டி அஞ்சல் , தாசநாயக்கன்பட்டி வழி , சேலம் மாவட்டம் 636 201 . 
ஜெய்பாரத் லெப்பர்சி பேசன்ஸ் சொசைட்டி , நெ . ஏ. க்யூ 6 , வார்டு , நெ . 6 , மும்முடி , தலைவாசல் , 

சேலம் மாவட்டம் . 
சுகம் இலவச ஹிந்தி பாடசாலை , 31 , கனகராஜகணபதி தெரு , சேலம் - 1. 
ரூரல் வெல்பர் & என் வோர்ன்மென்டல் டெவலப்மென்ட் சொசைட்டி (RWEDS ) 34 - G1 , நபிநாயகம் 

தெரு , பேளூர் 636 104 , வாழப்பாடி வட்டம் , சேலம் மாவட்டம் . 
Annai Theresa Educational and Social Welfare Soceity , (அன்னை தெரசா எஜூகேஷனல் அண்ட் 

சோசியல் வெல்பேர் சொசைட்டி ) No . 266 , A . Bazaar Street , Ranipet , Attur - 636 102 , Salem 
District . 


47 /2004 


62 / 2004 


65/ 2004 


67/ 2004 


Vilampatti Village Forest Council , விளாம்பட்டி , வாழப்பாடி தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
ஆத்தூர் தாலுக்கா ஜவ்வரிசி மற்றும் ஸ்டார்ச் உற்பத்தியாளர்கள் சங்கம் , 150 , காமராஜனார் 
ரோடு , ஆத்தூர் , சேலம் . 


DTP - VI -1 (T- Sup .)( 30 ) 


[ 1 ] 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


(2 ) 


69/ 2004 


73/ 2004 


78/ 2004 


81/2004 / 


05 /2005 


09/ 2005 


10/ 2005 


12/2005 


காட்டுக்கோட்டை புதூர் சுமைதூக்கும் தொழிலாளர் நலச்சங்கம் , காட்டுக்கோட்டை புதூர் , 

நேரு நகர் , கதவு நெ . 7/ 55பி , வடசென்னிமலை - அ .நி.., ஆத்தூர் தாலுக்கா, சேலம் மாவட்டம் . 
சிவசக்தி இயற்கை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் சங்கம் , சேலம் , 5/257 , நத்தக்கரை , நத்தக்கரை 

அஞ்சல் , தலைவாசல் வழி , ஆத்தூர் வட்டம் , சேலம் . 
சேலம் குகை இளைஞர்கள் நற்பணி நலச்சங்கம் , 179 , ராமலிங்க சுவாமி கோயில் தெரு , குகை , 

சேலம் 6 , சேலம் . 
கணபதி மனவளம் நற்பணி மன்றம் , கதவு எண் . 8 , ராமகிருஷ்ணா ரோடு , குகை , சேலம் - 6 . 
தமிழக விவசாயிகளின் சங்கம் , தலைவாசல் வட்டாரம் , மும்முடி , தலைவாசல் போஸ்ட் , பஞ்சாயத்து 

யூனியன் ஆபிஸ்க்கு எதிரில் , ஆத்தூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
செல்லியம்பாளையம் நுகர்வோர் பாதுகாப்புச் சங்கம் , செல்லியம்பாளையம் , மின்னாம்பள்ளி அஞ்சல் , 

பேளூர் மெயின்ரோடு , காரிப்பட்டி வழி , சேலம் மாவட்டம் . 
Latchiyam , 214, Trichy Main Road , Dadagapatty, Salem -636 006 . 
புத்தூர் நீர்பிடிப்புப் பகுதி விவசாயிகள் நலச்சங்கம் , 41/44 , ஜி . சாலப்பறை , மயிலப்பட்டி , அசம்பூர் 

அஞ்சல் , ஏற்காடு வட்டம் , சேலம் . 
Attur Consumer Protection Association , No . 1090 , Salem Main Road , Udayarpalayam , Attur , 

Salem District . 
ஆத்தூர் வட்டார கொங்கு இளைஞரணி நலசங்கம் , கொங்கு வணிக வளாகம் , தீயணைப்பு 

அலுவலகம் எதிரில் , விநாயகபுரம் , சேலம் மெயின்ரோடு , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
சேலம் மாவட்ட அருந்ததியர் மக்கள் சமூக நீதி பேரவை , 9 - வது வார்டு , தம்மம்பட்டி , 26 /27 , 

கெங்கவல்லி அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
சேலம் தாதகாப்பட்டி வன்னியர் குலசத்திரியர் சேவை மையம் , கலைக்குடில் - 171 , மேட்டுத் தெரு , 

தாதகாப்பட்டி , சேலம் 636 006 . 
( Pappanaickenpatty Village Forest Council ) பாப்பநாயக்கன்பட்டி வில்லேஜ் பாரஸ்ட் கவுன்சில் , 

பாப்பநாயக்கன்பட்டி கிராம வனக்குழு , ( Pappanaickenpatty Village Forest Council ) 

பாப்பநாயக்கன்பட்டி கிராமம் & அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
நரசிங்கபுரம் 13 - வது வார்டு குடியிருப்போர் முன்னேற்றச் சங்கம் , வீட்டுவசதி நகர் , ராசிபுரம் ரோடு , 

நரசிங்கபுரம் , ஆத்தூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 


28/ 2005 


35/2005 


38/ 2005 


43 /2005 


46 / 2005 


48 /2005 


61/2005 


ஆத்தூர் டவுன் சிற்றுந்து உரிமையாளர்கள் சங்கம் , 25 , பிள்ளையார் கோவில் தெரு , ராணிப்பேட்டை , 
ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 


64 /2005 


66/ 2005 


68 / 2005 


69/ 2005 


அத்தியூர் நீர்பிடிப்புப் பகுதி விவசாயிகள் நலச் சங்கம் , 44 /3 , அசம்பூர்கிராமம் , ஏற்காடு . 
சேலம் மாவட்டம் மாங்கனி நகர் , கால்போர் சேவல்கலை விளையாட்டு சங்கம் , 104 , 2 - வது 

அக்ரஹாரம் , சேலம் - 1 . 
சேலம் கொண்டலாம்பட்டி வட்டார காவல் நிலைய அளவிலான சமுதாய ஒருக்கிணைப்பு சங்கம் , 

2 /281/எ , மாந்தோப்பு காடு , அமானி கொண்டலாம்பட்டி , கொண்டலாம்பட்டி அஞ்சல் , சேலம் - 10 . 
கெங்கவல்லி நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு சங்கம் , 4/11 , மேலவீதி , பெரியார் நிலையம் , கெங்கவல்லி , 

கெங்கவல்லி வட்டம் , சேலம் மாவட்டம் - 636 105 . 
ஆத்தூர் வட்டார லாரி உரிமையாளர்கள் நலச் சங்கம் , 419 , தெற்கு உடையார்பாளையம் , ஆத்தூர் 

வட்டம் , சேலம் மாவட்டம் . 
டவுன் பஜார் மாட்டுவண்டி ஓட்டுநர்கள் நலச்சங்கம் , ஆத்தூர் , 72 , டவுன் பஜார் , ஆத்தூர் , 

சேலம் மாவட்டம் . 
ரோஜாவனம் மகளிர் முன்னேற்ற சங்கம் , 115 , குண்டுபிள்ளையார் கோவில் இரண்டாவது கிராஸ் , 

அம்மாபேட்டை , சேலம் - 3 . 


76/ 2005 


80/ 2005 


81 / 2005 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


83/ 2005 


வன்னியர் நலச்சங்கம் , வெள்ளாளகுண்டம் , வெள்ளாளகுண்டம் , சேசஞ்சாவடி வழி , சேலம் மாவட்டம் 
636 111 . 


88/ 2005 


89/ 2005 


லாரி டிரைவர் & கிளீனர் நல முன்னேற்ற சங்கம் , ஆத்தூர் நகரம் , 436 , சேலம் மெயின் ரோடு , 

தெற்கு உடையார் பாளையம் அஞ்சல் , ஆத்தூர் - 636 102 , சேலம் மாவட்டம் . 
சேலம் அம்மாப்பேட்டை தெலுங்கு தேவாங்க ஸ்ரீஇராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் இறைபணி 

மன்றம் , கதவு எண் . 1 , சௌண்டம்மன் கோவில் தெரு , அம்மாப்பேட்டை , சேலம் - 3 . 
ஆத்தூர் நகராட்சி கடை வியாபாரிகள் நலச் சங்கம் , ஆத்தூர் , 250 , கடைவீதி , ஆத்தூர் , சேலம் 
மாவட்டம் - 636 102 . 


90 / 2005 


07/ 2006 


39/ 2006 


பாவேந்தர் பாரதிதாசன் ஆண்க ள் சுயஉதவிக்குழு , 205/ 100 , குமரன் தெரு , நெ . 2 ., சேலம் - 1 . 
அயோத்தியாப்பட்டணம் ஒன்றிய தொடக்க நடுநிலைப்பள்ளி அனைத்து ஆசிரியர்கள் நலநிதி 
சங்கம் , அனுப்பூர் அஞ்சல் , கூட்டாத்துப்பட்டி வழி , வாழப்பாடி வட்டம் , சேலம் மாவட்டம் - 

636 139 . 
( Arasanatham Village Forest Council ) அரசநத்தம் வில்லேஜ் பாரஸ்ட் கவுன்சில் , அரசநத்தம் 

கிராமம் , பாப்பநாயக்கன்பட்டி அஞ்சல் , ஆத்தூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
Salem Latchiyam Network , 214 , Trichy Main Road , Thathakappatti, Salem -636 006 , Salem 

District , Tamil Nadu . 


41/ 2006 


46 / 2006 


57/2006 


சேலம் மாவட்ட போக்குவரத்து ஆலோசகர்கள் சங்கம் , 14 , P . R . ஆர்கேட் , கொண்டலாம்பட்டி 

பைபாஸ் , சேலம் - 10 . 


61/ 2006 


செயின்ட் தாமஸ் தொழுநோயாளிகள் மற்றும் உடல் ஊனமுற்றோர் நலச்சங்கம் , ஏரி வடக்குக்கோடி 

அருகில் , தேவியாக்குறிச்சி அஞ்சல் -636 112 , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
Mathur Small Coffee Producers Society , Mathur, Pelakadu P . O ., Yercaud Taluk, Salem 

636 602 . 


63/ 2006 


67/ 2006 


82 /2006 


84/ 2006 ) 


85 / 2006 


01/ 2010 


ஆத்தூர் , காட்டுக்கோட்டை , மல்லியகரை பிர்க்கா கரும்பு சாகுபடியாளர்கள் நலச்சங்கம் , 
நரசிங்கபுரத்தார் தோட்டம் , மணி விழுந்தான் காலனி அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , 

சேலம் மாவட்டம் . 
ஸ்ரீகாந்தி காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் , 7 / 21 , தானங்காடு , அமானி 

கொண்டலம்பட்டி , சேலம் தாலுக்கா , சேலம் மாவட்டம் , சேலம் - 636 010 . 
" சேலம் சௌராஷ்ட்ர வித்யா சபை & கல்யாண மஹால் , " 87 - 88 , பென்னாடம் , வெங்கட்ராமய்யர் 

தெரு , சேலம் - 636 001 . 
B . T . R நகர் குடியிருப்போர் நலச் சங்கம் , 120 - A , B . T . R . நகர் , அயோத்தியாப்பட்டணம் , 

மாசிநாயக்கன்பட்டி ( அஞ்சல் ) , சேலம் - 636 103 . 
ஸ்ரீ லட்சுமி பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு , கல்லேரிப்பட்டி ஊராட்சி , கல்லேரிப்பட்டி (அஞ்சல் ) , 

ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
சேலம் மாவட்ட ம .. . தேவாரம் உடற்பயிற்சி மையம் , W .I . தேவாரம் உடற்பயிற்சி மையம் , 

டி . 16/ 488 , வேலு புதுத்தெரு , தாதகாப்பட்டி , சேலம் - 6 . 
Salem District Christian Ministers Federation , 7/132, Ammaleri Road , Dadagapatti, Salem 

636 006 . 
பனமரத்துப்பட்டி வட்டார அளவிலான கூட்டமைப்பு , குரால்நத்தம் போஸ்ட் , பனமரத்துப்பட்டி , 

சேலம் மாவட்டம் . 
சேலம் கிழக்கு மாவட்டம் , வாழப்பாடி வட்டம் கிராமியக்கலை நையாண்டி மேளம் , கரகாட்ட கலைஞர்கள் 
நலச்சங்கம் , அரசினர் மேல்நிலைப்பள்ளி எதிரில் , வாழப்பாடி , சேலம் மாவட்டம் . 


02/ 2010 


04/ 2010 


06/2010 


08 / 2010 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


(2 ) 


11/ 2010 


12/ 2010 


ஸ்ரீ விநாயகா ஆண்கள் சுய உதவிக்குழு , ரங்கனூர் , குறிச்சி அஞ்சல் , வாழப்பாடி வட்டம் , 

சேலம் மாவட்டம் . 
வாழப்பாடி வட்டார துல்லிய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , வேப்பிலைப்பட்டி அஞ்சல் , வாழப்பாடி 

வட்டம் , சேலம் மாவட்டம் . 
காமதேனு பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு , டி . பெருமாபாளையம் ஊராட்சி , டி . பெருமாபாளையம் 

அஞ்சல் , சேலம் மாவட்டம் . 
தெப்பக்காடு தமிழ் இளைஞர் நற்பணி மன்றம் , தெப்பக்காடு , ஏற்காடு அஞ்சல் & வட்டம் , சேலம் 
மாவட்டம் - 636 601 . 


13/ 2010 


14/ 2010 


15 /2010 
16 / 2010 


தமிழன் யூனியன் அசோசியேசன் , வேலு புது தெரு , தாதகாப்பட்டி , சேலம் மாவட்டம் - 636 006 . 
பனமரத்துப்பட்டி ஏரி பாதுகாப்பாளர் சங்கம் , ஏ . ஆர். எஸ் . தோட்டம் , அடிக்கரை அஞ்சல் , 

சேலம் வட்டம் , சேலம் மாவட்டம் . 


17 / 2010 


துளசி வேளாண்மை துல்விய பண்ணைய குழு விவசாயிகள் சங்கம் , வேப்பிலைப்பட்டி அஞ்சல் , 
வாழப்பாடி வட்டம் , சேலம் மாவட்டம் , 


18 /2010 


19/ 2010 


20/ 2010 


ஸ்ரீபூவாயம்மன் துல்லிய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , வேங்காம்பட்டி அஞ்சல் , சேலம் வட்டம் 

& மாவட்டம் , பின்கோடு - 636 203 . 
ஸ்ரீவெங்கடாஜலபதி துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் , சாம்பகுட்டப்பட்டி , பனமரத்துப்பட்டி வழி , 

சேலம் மாவட்டம் . 
ஸ்ரீ அம்மன் துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் , நூலாத்துக்கோம்பை , பனமரத்துப்பட்டி வழி , 

சேலம் மாவட்டம் . 
செல்வகணபதி தோட்டக்கலை விவசாயிகள் சங்கம் , 2 .83 , கிழக்கு காட்டுக்கொட்டாய் , மல்லூர் 

போஸ்ட் , சேலம் - 636 203 . 
தென்னை துல்லிய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , தென்னங்குடிபாளையம் அஞ்சல் , ஆத்தூர் 
வட்டம் , சேலம் மாவட்டம் - 636 108 . 


21/2010 


25/2010 


26/ 2010 


27 /2010 


பெரியார் துல்விய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , கிழக்கு காட்டுக்கொட்டாய் , ஒட்டப்பட்டி , 

ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
Anna Nagar Kattuvalavu Village Forest Council , Kalarampatti (Po ), Attur Taluk , Salem Dt . 
Village Forest Council Nadur (Mallpalli), Nadur, Krishnapuram Post,Gangavalli T.K . Salem Dt. 
செங்கல் தொழிலாளர் நல சங்கம் , புது உடையாம்பட்டி , நரசிங்கபுரம் அஞ்சல் , ஆத்தூர் தாலுக்கா , 

சேலம் மாவட்டம் . 


30/ 2010 


31/ 2010 


33/ 2010 


34 / 2010 


ஸ்ரீ ராஜகணபதி நெசவாளர் நலச் சங்கம் , 5 - 257 , அன்னை நகர் , மேட்டுப்பட்டி தாதனூர் அஞ்சல் , 

அயோத்தியாப்பட்டணம் , சேலம் - 636 103 . 
வீராணம் கவியரசு கண்ணதாசன் கலை இலக்கிய நற்பணி மன்றம் , நிவேதா டிஜட்டல் ஸ்டுடியோ , 

பெரிய வீராணம் , சேலம் - 122 . 
தலைவாசல் எவரெஸ்ட் சமூக நலச் சங்கம் , 1 - 217 , புத்தூர் அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , 

சேலம் மாவட்டம் . 


38/ 2010 


39 / 2010 


40/ 2010 


தராசு மக்கள் மன்றம் , 70/4 , சங்ககிரி மெயின்ரோடு , நெத்திமேடு , சேலம் - 636 002 . 
செல்வ கணபதி வேளாண்மை விவசாயிகள் சங்கம் , 2 - 83 , கிழக்கு காட்டுக்கொட்டாய் மல்லூர் 

போஸ்ட் , சேலம் - 636 203 . 
கிரேண்டு யூனியன் அசோசியேசன் , 70 , பெருமாள் வீடு , கொண்டலாம்பட்டி , சேலம் - 636 010 . 
ஏர்வாடி வாணியம்பாடி ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , ஏர்வாடி வாணியம்பாடி ஊராட்சி மற்றும் 
அஞ்சல் , சேலம் - 636 203 . 


41 /2010 


42 /2010 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


( 2) 


43/ 2010 


ஏத்தாப்பூர் மீனவர் இளைஞர் நற்பணி மன்றம் , அங்காளம்மன் கோவில் கடை , நெ . 1 , 

காவல் நிலையம் அருகில் , ஏத்தாப்பூர் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
மக்கள் தொண்டே மகான் தொண்டு அசோசியேஷன் , 104 , கருங்கல்பட்டி எக்ஸ்டன்சன் , குகை , 
சேலம் - 636 006 . 


44 / 2010 


46/ 2010 


47 / 2010 


சேலம் ஜில்லா மல்லூர் விறகு இறக்கும் உடைக்கும் தொழிலாளர் நலச் சங்கம் , 103 , வெற்றி நகர் , 

மல்லூர் அஞ்சல் , சேலம் மாவட்டம் . 
ஆத்தூர் தாலுக்கா மற்றும் கெங்கவல்வி தாலுக்கா கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் நலச் சங்கம் , 

புடவைக்காரர் தோட்டம் , புதுப்பேட்டை அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
S . R . V . மகளிர் நற்பணி மன்றம் , வீரபடையாச்சியார் தெரு , வாழப்பாடி - Po & Tk . சேலம் - 636 115 . 
வி .குட்டை விவேகானந்தர் யூத் & ரூரல் டெவலப்மெண்ட் சங்கம் , வெள்ளாளகுண்டம் அஞ்சல் , 
சேலம் மாவட்டம் - 636 111 . 


50 /2010 
51/ 2010 


52/ 2010 


சேலம் மாவட்ட உடல் ஊனமுற்றோர் முதியோர் , விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் விவசாயி 
கூலிகள் நலச்சங்கம் , 12 - 302 , அண்ணா நகர் , பொம்மண்ணச்செட்டி காடு , தாத்தகாப்பட்டி 
அஞ்சல் , சேலம் மாவட்டம் . 


53/ 2010 


54/ 2010 


கோமாதா தோட்டக்கலை துல்லிய பண்ணைய சங்கம் , கூடமலை அஞ்சல் , கெங்கவல்லி தாலுக்கா , 

சேலம் மாவட்டம் . 
சேலம் மாவட்ட டாக்டர் , அம்பேத்கர் , சமூக நீதி கூட்டமைப்பு , 2 - 45 , அதிகாரிப்பட்டி , உடையாப்பட்டி 

அஞ்சல் , சேலம் - 636 140 . 
காமதேனு தோட்டக்கலை துல்லிய பண்ணைய சங்கம் - கெங்கவல்வி தாலுக்கா , செல்வ நகர் , 

தம்மம்பட்டி அஞ்சல் , கெங்கவல்லி தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
ஆசிரியர் காலனி குடியிருப்போர் முன்னேற்ற நலச்சங்கம் , 3 - 57 , ஆசிரியர் காலனி மாசிநாயக்கன்பட்டி , 
சேலம் - 103 . 


55/ 2010 


56/ 2010 


57 /2010 


84/2010 


103/ 2010 


Organization of All Sports Martial Arts Masters , 253 - 207 - 14 , கோவிந்தசாமி நகர் , குகை 

எருமாப்பாளையம் , மெயின் ரோடு , சேலம் - 15 . 
தலைவாசல் வட்டார நடைப்பாதை மற்றும் அனைத்து சிறு வியாபாரிகள் சங்கம் , 10 - 107டி , பெருமாள் 

கோவில் தெரு , தலைவாசல் அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் - 636 112 . 
V . G . புதூர் அப்துல்கலாம் இளைஞர் நற்பணி மன்றம் , அபிநவம் மெயின் ரோடு , வைத்தியகவுண்டன் 

புதூர் அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் - 636 115 . 
பி . என் . பாளையம் நேதாஜி இளைஞர் நற்பணி மன்றம் , 2 - வது வார்டு , பெரியமாரியம்மன் கோயில் 

தெரு , பெத்தநாயக்கன்பாளையம் , அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் - 636 109 . 
தொட்டிதுறை A . P. J . அப்துல்கலாம் இளைஞர் நற்பணி மன்றம் , தொட்டிதுறை கிராமம் , கருமந்துறை 

அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் - 636 138 . 
சேலம் ரேசிங் பிஜியன் அசோசியேசன் , 2 - 118 , ஆண்டியப்பம் காடு , சன்னியாசிகுண்டு பைபால் , 
சேலம் - 636 015 . 


104 /2010 


105 /2010 


107/ 2010 


119/ 2010 


121/2010 


நாக்கியம்பட்டி துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் , 9 - 26 , 14 , உலிபுரம் காட்டுக்கொட்டாய் , 

உலிபுரம் அஞ்சல் , கெங்கவல்லி தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
அர்ச்சனா கைத்தறி நெசவாளர்கள் வீடுகட்டும் நல சங்கம் , நெ .6 - 81 , தேவாங்கர் காலனி 

மேட்டுப்பட்டி தாதனூர் , அயோத்தியாப்பட்டணம் , சேலம் - 103 . 
சேலம் குமரகிரி இளைஞர் நற்பணி மன்றம் , 50அ , கோவிந்தராஜ் தெரு , அம்மாபேட்டை , 

சேலம் - 636 003 . 
அம்மாபேட்டை கமலா நேரு மகளிர் நற்பணி மன்றம் , 3 - 164 , வைத்தி உடையார் தெரு , 
பெரியார் நகர் , அம்மாபேட்டை , சேலம் - 636 003 . 


128/ 2010 


129/ 2010 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 
130 / 2010 


பகடபாடி விடிவெள்ளி இளைஞர் நற்பணி மன்றம் , பகடபாடி , வெள்ளையூர் அஞ்சல் , கெங்கவல்லி 

வட்டம் , சேலம் - 636 116 . 


131 / 2010 


ஜெய் நவஜீவன் தொழுநோயாளிகள் , உடல் ஊனமுற்றோர் மறுவாழ்வு நலச்சங்கம் , 3 - 472A , 
பனந்தோப்பு லெப்ரஸி காலனி தேவியாக்குறிச்சி அஞ்சல் , ஆத்தூர் வட்டம் , சேலம் - 636 112 . 


132 /2010 


133/ 2010 


சேலம் கிழக்கு மாவட்ட கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் சங்கம் , 5 - 77ஏ , சுக்கம்பட்டி கிராமம் , 

சுக்கம்பட்டி வழி , சேலம் - 122 . 
சேலம் மாவட்ட மலர் , காய் , கனி உற்பத்தியாளர் சங்கம் , மோட்டூர் , வீரானம் அஞ்சல் , சுக்கம்பட்டி 

வழி , சேலம் மாவட்டம் - 636 122 . 
வாழப்பாடி வடக்கு வட்டார கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகள் நல சங்கம் , வெள்ளாளப்பட்டி 

அஞ்சல் , தும்பல் வழி , ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
சேலம் மாவட்ட நார்பட்டு ஜோடிபுரி உற்பத்தியாளர்கள் சங்கம் , 1 - 19 , மாரியம்மன் கோவில் வீதி 
1 - வது வார்டு , கொண்டலாம்பட்டி , சேலம் - 636 010 . 


134/2010 


135 / 2010 


136/ 2010 


Attur Tribal Education And Economic Development Society , 3 - 145 , Mariyamman Koil Street , 

Manivizhundhan Vadakku , Manivizhundhan Colony ( Post), Attur Tk ., Salem Dt.-636 - 112 . 


101 . 


137 / 2010 


பள்ளிப்பட்டி நேதாஜி சுபாஸ் சந்திர போஸ் இளைஞர் நற்பணி மன்றம் , பள்ளிப்பட்டி அஞ்சல் , 

சுக்கம்பட்டி வழி , சேலம் - 636 122 . 


102 . 


141 / 2010 


Village Forest Council Velligoundanur, Village Forest Council Velligoundanur, C - o. Forest Range 

Office. Valappady . 


103 . 


143/ 2010 


245 / 2010 


Village Forest Council C .N . Palayam , Village Forest Council C .N . Palayam , C - o . ForestRange 

Office ,Valappady . 
மல்லியகரை பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பு , பல்நோக்கு மையக் கட்டிடம் , மல்லியகரை, 

ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
கூலமேடு பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பு , பல்நோக்கு மையக்கட்டிடம் , கடம்பூர் அஞ்சல் , 

ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 


105 . 


246/ 2010 


106 . 


247/ 2010 


ஆத்தூர் மகளிர் முன்னேற்ற சங்கம் , அப்பமசமுத்திரம் , அண்ணா நகர் , வடக்கு காடு , 
இராமநாயக்கன்பாளையம் போஸ்ட் , ஆத்தூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 


107 . 


248/ 2010 


108 . 


254/ 2010 


109. 


255/ 2010 
256 / 2010 


110 . 


111 . 


257/ 2010 


கோலாத்துக்கோம்பை ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுயஉதவி குழு கட்டிடம் , 

கோலாத்துக்கோம்பை , அஞ்சல் , வாழப்பாடி தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
அம்மம் பாளையம் நேரு இளைஞர் நற்பணிமன்றம் 4 - வது வார்டு , அம்மம்பாளையம் அஞ்சல் , 

ஆத்தூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
மாவட்ட நரிக்குறவர்கள் சங்கம் , 569 , நரிக்குறவர் காலனி குகை சேலம் - 636 006 . 
கோலாத்துக்கோம்பை நீர்வடிப்பகுதி பயனாளிகள் சங்கம் , வாழப்பாடி வட்டம் , சேலம் மாவட்டம் . 
ஆத்தூர் மகளிர் மற்றும் இளைஞர் விழிப்புணர்வு இயக்க சங்கம் , 9 - 4 , நாராயணசாமி தேரு , 

புதுப்பேட்டை , ஆத்தூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் - 636 141 . 
குகை ஹைஸ்கூல் அசோசியேசன் , லைன்மேடு , குகை , சேலம் - 636 006 . 
தென்னங்குடிபாளையம் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பு , தென்னங்குடிபாளையம் அஞ்சல் , 

ஆத்தூர் வட்டம் , சேலம் . 
சேலம் மாவட்டம் பச்சப்பட்டி ஸ்ரீகலைவானி கிராமியக் கலை நையாண்டி மேளக் கலைஞர்கள் 
நலச்சங்கம் , பி .சுப்பரமனி வீடு மேல்மாடி , 35இ , விளையாட்டு மாரியம்மன் கோவில் தெரு, 
பச்சப்பட்டி , சேலம் - 15 . 


112 . 


260/2010 


113 . 


264 / 2010 


114. 


265/ 2010 


115 . 


266 / 2010 


கொண்டலாம்பட்டி மண்டல ஆட்டு இறைச்சி வியாபாரிகள் சங்கம் , குகை கறி மார்க்கெட் 
சேலம் - 636 006 . 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


267/2010 


என் . ஜி . ஜி . ஓ . காலனி மனை உரிமையாளர்கள் மற்றும் குடியிருப்போர்கள் சங்கம் , தாதம்பட்டி 
அஞ்சல் - 636 014 . 


271 /2010 


சாத்தப்பாடி உழவர் துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் , எரங்காடு , சாத்தப்பாடி அஞ்சல் , 

ஆத்தூர் வட்டம் , சேலம் மாவட்டம் - 636 102 . 


273/ 2010 


274 / 2010 


மல்லூர் ப்ரெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் அசோசியேஷன் , 4 -192 , அம்மாபாளையம் ஏரிக்கரை , சிங்காரதோப்பு , 

S . ஆட்டையாம்பட்டி , மல்லூர் வழி , சேலம் மாவட்டம் . 
அம்மாபாளையம் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பு , மகளிர் சுய உதவிக்குழு பல் நோக்கு 

மையக்கட்டடம் , அம்மாபாளையம் ஊராட்சி அஞ்சல் சேலம் . 
அருள்மிகு முனீஸ்வரர்சமேத அங்காளஈஸ்வரி பக்தர்கள் பொதுநலசங்கம் , சந்திரபிள்ளை வலசை , 

பள்ளதாதனூர் , ஆத்தூர் தாலுக்கா , வாழப்பாடி வட்டம் , சேலம் மாவட்டம் . 
தேச தந்தை மகாத்மா காந்தி சேவை சங்கம் , 10 - வது கோட்டம் , புத்துமாரியம்மன் கோவில் , 
வீராணம் மெயின் ரோடு , சேலம் - 3 . 


276/ 2010 


277 /2010 


சேலம் ( கிழக்கு ), 
2016 ஜுன் 30 . 


செ . செந்தமிழ்ச் செல்வன் , 
மாவட்டப் பதிவாளர் ( நிர்வாகம் ) . 


1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140 (1) ன் கீழ் ஏ .எச். டி . டி . என் . 112 . 
பரமன்குறிச்சி ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தின் பதிவினை இரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கை 

( க .எண் . 05 / 02/ 2004) 


திருச்செந்தூர் கால்நடை பராமரிப்புத் துறை உதவி இயக்குநரின் கடிதம் க . எண் .04/ ஈ/ 2015 நாள் 29. 06.2016ன்படி ஏ. எச். டி. டி. என் .112 . 
பரமன்குறிச்சி ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தின் கலைப்பு நடவடிக்கையை இறுதி முடிவு கட்டுவதற்கான முன்மொழிவு ஏற்றுக் 
கொள்ளப்பட்டு இச்சங்கத்தின் பதிவினை 1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1) ன் கீழ் இரத்து 


மாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுத்த முடிவு கட்டுவதற்கான முன்னே 


வ . எண் . கலைக்கப்பட்ட ஆடு வளர்ப்பு 

கூட்டுறவு சங்கத்தின் பெயர் 


சங்கத்தினை இறுதி சங்கத்தின் பதிவு எண் 
முடிவு கட்டிய நாள் . 


பதிவு எண் ரத்து செய்யப்பட்ட 
தூத்துக்குடி மண்டல கால்நடை 
பராமரிப்புத் துறை இணை 
இயக்குநரின் உத்தரவு விபரம் . 


19 . 10 .2015 


ஏ . எச் . டி . டி . என் .112 


ஏ . எச் . டி . டி . என் .112 
பரமன்குறிச்சி ஆடு வளர்ப்பு 
கூட்டுறவு சங்கம் . 


க . எண் . 05 / 12/ 2004. 
நாள் 30 . 06 . 2016 . 


மேற்படி உத்தரவு 2016 -ம் ஆண்டு ஜூன் திங்கள் 30 - ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வருகிறது. 


தூத்துக்குடி , 
2016 ஜூன் 30 . 


சு . சங்கரசுப்பிரமணியன் , 
மண்டல இணை இயக்குநர் ( கூ . பொ.), 

கால்நடை பராமரிப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


